Kerala Gazette No. 21 dated 25th May , 2021 . 


PART I 


Section iii 


सत्यमेव जयते 


FK 


ORMENI 


02 
Kெ 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - பி ) துறை 

அறிக்கை 


எண் 23950 / ச . இ . பி . 2 / 2017 / சட்டம் . 


2018 ஜூலை 6 
திருவனந்தபுரம் , 1193 மிதுனம் 22 

1940 ஆஷாடம் 15 . 


2018 ஜூலை மாதம் 6 - ம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்ட 
பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் தகவலுக்கென இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 
சட்டத்துறை செயலாளர் . 


2018 - ன் அவசரச் 

ரச்சட்டம் எண் 39 


2018 - ன் கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ( வக்கப் வாரியத்தின் கீழ் உள்ள 

ள் தொடர்பான அதிக பொறுப்புகள் ) அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டது . 

வக்கப் வாரியத்தின் கீழுள்ள நிர்வாக சேவைகள் தொடர்பான பொறுப்புகளை செயல்படுத்த 
கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அதிகாரமளிக்கும் ஒரு அவசரச்சட்டம் , 

முன்னுரை.- 2017 - ன் கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ( வக்கஃப் வாரியத்தின் கீழ் உள்ள 
சேவைகள் தொடர்பான அதிக பொறுப்புகள் ) அவசரச்சட்டம் ( 2017 - ன் 29 ) 2017 - ம் ஆண்டு டிசம்பர் 
மாதம் 11 - ம் தேதி கேரளா ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டிருப்பதாலும் ; 


G. 19 / 2019 / DTPIS - 24 . 


15 


2 


2018 - ம் ஆண்டு ஜனவரி மாதம் 22 - ஆம் தேதி ஆரம்பித்து 2018 பிப்ரவரி மாதம் 7 - ஆம் 
தேதி முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையில் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக 
மாநில சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதாவை தாக்கல் 
செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 


மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநாட்டுவதற்காக 2018 - ன் கேரள 
பப்ளிக் சர்வீஸ் கமிஷனின் ( வக்கஃப் வாரியத்தின் கீழ் உள்ள சேவைகள் தொடர்பான அதிக 
பொறுப்புகள் ) அவசரச்சட்டம் ( 2018 - ன் 11 - ம் எண் ) 2018 - ம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12 - ம் தேதி 
கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்ததாலும் ; 


2018 - ம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26 - ஆம் தேதி ஆரம்பித்து 2018 ஏப்ரல் மாதம் 4 - ஆம் 
தேதி முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையில் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக 
ஒரு மசோதாவை மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யவும் நிறைவேற்றவும் இயலாமல் 
போனதாலும் ; 


மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 2018 - ன் கேரள 
பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ( வக்கஃப் வாரியத்தின் கீழ் உள்ள சேவைகள் தொடர்பான அதிக 
பொறுப்புகள் ) அவசரச்சட்டம் ( 2018 - ன் 29 ) 2018 - ம் ஏப்ரல் 7 - ம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர 
அறிக்கை செய்யப்பட்டதாலும் ; 


2018 - ம் ஆண்டு ஜூன் மாதம் 4 - ஆம் தேதி தொடங்கி 2018 ஜூன் மாதம் 25 - ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையில் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக ஒரு 
மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் நிறைவேற்றவும் முடியாமல் போனதாலும் ; 


மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் விதிகளை நிலைநிறுத்தாவிடில் இடர்பாடுகள் நேரிடும் 
என்பதாலும் ; 


கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , தாம் அவசர நடவடிக்கை 
மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக மாநில ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 


தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213 - வது விதித்தொகுப்பின் உட்பிரிவு ( 1 ) -ன் 
படி வழங்கப்பட்ட அதிகாரங்களைப் பயன்படுத்தி கேரள ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் 
விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 


1. சுருக்கப்பெயரும் தொடக்கமும் - ( 1 ) இந்த அவசரச்சட்டம் 2018 - ன் கேரள பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷன் ( வக்கஃப் வாரியத்தின் கீழ் உள்ள சேவைகள் தொடர்பான அதிக பொறுப்புகள் ) 
அவசரச்சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2 ) அரசு , அரசிதழ் அறிக்கையில் வெளியிடும் தேதியில் இது அமலுக்கு வருவதாகும் . 


16 


3 


2. விளக்கம் . இந்த அவசரச்சட்டத்தில் சந்தர்ப்பம் மாறாக தேவைப்படாத பட்சத்தில் , -- 

( எ ) " அரசாங்கம் ” என்றால் கேரள அரசு என்று பொருள்படும் ; 

( பி ) “ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ” என்றால் “ கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ” என்று 
பொருள்படும் ; 

( சி ) " சேவைகள் ' ' என்றால் வக்கஃப் வாரியத்தின் கீழ் உள்ள சேவைகள் என்று 
பொருள்படும் ; 

( டி ) " வக்கஃப் வாரியம் ' ' என்றால் 1995 - ன் வக்கஃப் சட்டத்தின் ( 1995 - ன் 43 - வது மத்திய 
சட்டம் ) பிரிவு 13 - ன் துணைப்பிரிவு ( 1 ) -ன் படி நிறுவப்பட்ட கேரள மாநில வக்கஃப் வாரியம் என்று 
பொருள்படும் ; 


3. வக்கஃப் வாரியத்தின் கீழ் உள்ள நிர்வாக சேவைகள் தொடர்பான பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷனின் செயல்பாடுகள் .-- ( 1 ) வக்கஃப் வாரியத்தின் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களின் 
பணியமர்வு மற்றும் சேவை நிபந்தனைகள் தொடர்பாக எந்த ஒரு சட்டத்தில் , விதிகளில் அல்லது 
ஒழுங்குமுறைகளில் என்னதான் கூறப்பட்டிருந்தாலும் , வக்கஃப் வாரியத்தின் நிர்வாக சேவைகளுக் 
காக அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களை நேரடியான பணியமர்வு வாயிலாக நியமனம் செய்யும் 
போது இஸ்லாம் மதத்தினை சார்ந்தவர்களின் ஒரு தேர்வு செய்யப்பட்ட பட்டியலை தயார் செய்வது 
என்பது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனின் கடமை ஆகும் . 

( 2 ) வக்கஃப் வாரியம் , பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் , கலந்தாலோசிக்கலாம் .- 

( எ ) வக்கஃப் வாரியத்தின் நிர்வாக சேவைகளின் கீழ் உள்ள பதவிகள் தொடர்பான 
காரியங்களுக்கான நேரடி தேர்வு ; 

( பி ) வக்கஃப் காரியத்தின் கீழ் உள்ள நிர்வாக சேவைகளில் உள்ள பதவிகளுக்கான 
நேரடி தேர்வுக்கான நியமனங்கள் தொடர்பாக கடைப்பிடிக்க வேண்டிய கொள்கைகள் மற்றும் 
அத்தகைய நியமனங்களுக்குப் பொருத்தமான வேலைக்கு முனைவோர்கள் மற்றும் அவர்களை 
நாடி வரும் எந்த ஒரு காரியத்திலும் ஆலோசனை வழங்குதல் என்பது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனின் 
கடமையாகும் ; 

எனினும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் கலந்தாலோசிக்கத் தேவையில்லை என்னும் 
நிபந்தனையில் , பொதுவாக அல்லது குறிப்பிட்ட விஷயத்தில் அல்லது விஷயங்களில் அல்லது 
ஏதேனும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் விஷயத்தை எடுத்துக் கூறிக் கொண்டு அரசுக்கு 
விதிமுறைகளை இயற்றலாம் . 

( 3 ) பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் வக்கஃப் வாரியத்துக்குமிடையே ஏதேனும் கருத்து 
வேறுபாடுகள் ஏற்படும் வேளையில் , இந்த விஷயத்தை வக்கஃப் வாரியம் அரசின் பார்வைக்கு 
வைத்தபின் மற்றும் அந்த விஷயத்தில் அரசு மேற்கொள்ளும் முடிவே இறுதியானதாகும் . 

எனினும் பப்ளிக் சர் வீஸ் கமிஷனின் ஆலோசனைக்கு எதிராக அரசு ஒரு 
முடிவெடுப்பதற்கு முன்னராக அந்த விஷயத்தை பப்ளிக் சர்வீஸ் கமிஷனின் பார்வைக்குக் 
கொண்டு வரவேண்டும் என்னும் நிபந்தனையில் , 


17 


4 . 


4. விதிகளை இயற்றுவதற்கான அதிகாரம் . - ( 1 ) அரசு , பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மற்றும் 
வக்கஃப் வாரியத்துடன் கலந்தாலோசித்து , இந்த அவசரச்சட்டத்தின் தேவைகளுக்கான , 
விதிமுறைகளை இயற்றலாம் . 


( 2 ) குறிப்பாக , மேற்குறிப்பிட்ட அதிகாரத்திற்கு பாதிப்பு நேராத வகையில் , அவ்வாறான 
விதிகளில் , 

( எ ) வக்கஃப் வாரியம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் கலந்து ஆலோசிக்கும் போது 
கடைபிடிக்க வேண்டிய விதிமுறை ; 

( பி ) பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் கலந்தாலோசிப்பதற்கு தேவையான அல்லது அதற்கு 
காரணமான ஏதேனும் ஒரு விஷயம் ; 


( 3 ) இந்த அவசரச் சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட ஒவ்வொரு விதிமுறையும் அது 
இயற்றப்பட்ட உடனேயே , ஒரு கூட்டத்தொடர் அல்லது அடுத்தடுத்து வருகின்ற இரண்டு கூட்டத் 
தொடர்கள் உடைய மொத்தம் பதினான்கு நாட்கள் நடைபெறுகின்ற சட்டப்பேரவைக் கூட்டத் 
தொடரில் உள்ள போது , அதற்கு முன்னராகத் தாக்கல் செய்யப்படவேண்டும் . மற்றும் , அது 
தாக்கல் செய்யப்பட்ட கூட்டத்தொடர் முடிவடைவதற்கு முன்னராக அல்லது அதனைப்பின் 
தொடரும் அடுத்த கூட்டத்தொடரில் , சட்டப்பேரவை அந்த விதிமுறையில் ஏதேனும் மாற்றங்கள் 
செய்தால் அல்லது அந்த விதிமுறையை இயற்றக்கூடாது என்று முடிவெடுத்தால் , அதன்பிறகு 
அந்த விதிமுறைக்கு மாற்றியமைக்கப்பட்ட நிலையில் மட்டுமே நடைமுறையில் இருக்கும் அல்லது 
விஷயத்திற்கு தகுந்தாற்போல , அமலில் இருந்து நின்று விடும் எது எவ்வாறு இருப்பினும் , 
அத்தகைய ஒரு மாற்றமோ அல்லது இரத்து செய்தலோ அந்த விதிமுறையின் கீழ் முன்னர் 
செய்யப்பட்ட ஏதேனும் ஒன்றின் நிலைத்தன்மைக்கு தீங்கு விளைவிக்காத வண்ணம் இருக்க 
வேண்டும் . 


5. இரத்தாதலும் , காப்பும் .-- ( 1 ) 2018 - ன் கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ( வக்கஃப் 
வாரியத்தின் கீழ் உள்ள சேவைகள் தொடர்பான அதிக பொறுப்புகள் அவசரச்சட்டம் ) 
அவசரச்சட்டம் ( 2018 - ன் 29 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 


( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்ட போதிலும் , மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் கீழ் 
செய்யப்பட்ட அல்லது எடுக்கப்பட்ட ஏதேனும் ஒரு காரியம் , இந்த அவசரச்சட்டத்தின் கீழ் , 
செய்ததாகவோ எடுக்கப்பட்டதாகவோ கருதப்பட வேண்டும் . 


பி . சதாசிவம் , 

ஆளுநர் . 


18 


Salim A 


Digitally signed by Salim A 
Date : 2021.07.09 16 : 50 : 05 + 05'3 ) ' 


